மன்னிக்க 
கற்றுக்கொள்ளுங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ தேவன்‌ உங்களை 
மன்னித்ததுபோல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
தயவாகவும்‌, கனிவான இருதயமுள்ளவர்களாகவும்‌, 


ஒருவருக்கொருவர்‌ மன்னிப்பவர்களாகவும்‌ 


இருங்கள்‌. எபேசியர்‌ 4:32 


ட்‌ 


என்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்ட என்‌ ஜனங்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, 
ஜெபம்பண்ணி, என்‌ முகத்தைத்‌ தேடி, தங்கள்‌ பொல்லாத வழிகளை 
விட்டுத்‌ திரும்பினால்‌; அப்பொழுது நான்‌ பரலோகத்திலிருந்து 
கேட்டு, அவர்கள்‌ பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ தேசத்தைக்‌ 
குணமாக்குவேன்‌. 2 நாளாகமம்‌ 7:14 

எவனுடைய மீறுதல்‌ மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம்‌ 
மூடப்பட்டதோ, அவன்‌ பாக்கியவான்‌. சங்கீதம்‌ 32:1 

அவர்‌ இரக்கமுள்ளவராய்‌, அவர்களுடைய அக்கிரமத்தை 
மன்னித்தார்‌. அவர்களை அழிக்கவில்லை: ஆம்‌, பலமுறை அவர்‌ 
தம்முடைய கோபத்தைத்‌ தணித்து, அவருடைய கோபத்தையெல்லாம்‌ 
மூட்டவில்லை. சங்கீதம்‌ 78:38 

உமது மக்களின்‌ அக்கிரமத்தை மன்னித்தீர்‌, அவர்களுடைய 
பாவங்களையெல்லாம்‌ மறைத்தீர்‌. சேலா சங்கீதம்‌ 85:2 


ஏனென்றால்‌, ஆண்டவரே, நீங்கள்‌ நல்லவர்‌, மன்னிக்கத்‌ தயாராக 
இருக்கிறீர்கள்‌; உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌ மிகுந்த 
இரக்கமுள்ளவர்‌. சங்கீதம்‌ 86:5 

ஆண்டவரே, நீர்‌ அக்கிரமங்களைக்‌ குறிப்பதாயின்‌, ஆண்டவரே, யார்‌ 
நிற்பார்‌? ஆனால்‌, நீ பயப்படும்படிக்கு உன்னிடம்‌ மன்னிப்பு உண்டு. 
சங்கீதம்‌ 130:3-4 

நீங்கள்‌ மனிதர்களின்‌ குற்றங்களை மன்னித்தால்‌, உங்கள்‌ பரலோகத்‌ 
தகப்பனும்‌ உங்களை மன்னிப்பார்‌: ஆனால்‌ நீங்கள்‌ மனிதர்களின்‌ 
தவறுகளை மன்னிக்கவில்லை என்றால்‌, உங்கள்‌ தந்தையும்‌ உங்கள்‌ 
தவறுகளை மன்னிக்க மாட்டார்‌. மத்தேயு 6:14-15 
நியாயந்தீர்க்காதீர்கள்‌, நீங்கள்‌ நியாயந்தீர்க்கப்பட மாட்டீர்கள்‌: 
கண்டிக்காதீர்கள்‌, நீங்கள்‌ கண்டிக்கப்பட மாட்டீர்கள்‌: மன்னியுங்கள்‌, 
நீங்கள்‌ மன்னிக்கப்படுவீர்கள்‌: லூக்கா 6:37 


இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: சீமோனே, நான்‌ உனக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றார்‌. அதற்கு அவன்‌: போதகரே, சொல்லுங்கள்‌ 
என்றான்‌. ஒரு குறிப்பிட்ட கடனாளி இரண்டு கடனாளிகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌: ஒருவர்‌ ஐந்நூறு பைசா கடன்டட்டிருந்தார்‌, மற்றவர்‌ 
ஐம்பது. மேலும்‌ அவர்களிடம்‌ பணம்‌ செலுத்த எதுவும்‌ 
இல்லாதபோது, அவர்‌ இருவரையும்‌ வெளிப்படையாக மன்னித்தார்‌. 
அவர்களில்‌ யார்‌ அவரை அதிகம்‌ நேசிப்பார்கள்‌ என்று 
சொல்லுங்கள்‌? சைமன்‌ மறுமொழியாக, "அவர்‌ யாரை அதிகமாக 
மன்னித்தார்‌ என்று நினைக்கிறேன்‌. அதற்கு அவன்‌: நீ 
நியாயந்தீர்த்தாய்‌ என்றார்‌. அவன்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ பக்கம்‌ 
திரும்பி, சீமோனை நோக்கி: இந்தப்‌ பெண்ணைப்‌ பார்க்கிறீர்களா? 
நான்‌ உமது வீட்டிற்குள்‌ பிரவேசித்தேன்‌, நீர்‌ என்‌ கால்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடுக்கவில்லை. ஆனால்‌ அவள்‌ கண்ணீரால்‌ என்‌ 
கால்களைக்‌ கழுவி, தன்‌ தலைமுடியால்‌ துடைத்தாள்‌. நீ எனக்கு 
முத்தம்‌ கொடுக்கவில்லை: ஆனால்‌ இந்தப்‌ பெண்‌ நான்‌ 
வந்ததிலிருந்து என்‌ கால்களை முத்தமிடுவதை நிறுத்தவில்லை. நீ என்‌ 
தலையில்‌ எண்ணெய்‌ பூசவில்லை: இவளோ என்‌ பாதங்களில்‌ 
தைலத்தை பூசினாள்‌. ஆதலால்‌ நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌, 
அவளுடைய அநேக பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டன; அவள்‌ அதிகம்‌ 
நேசித்தாள்‌: ஆனால்‌ யாரிடம்‌ கொஞ்சம்‌ மன்னிக்கப்படுகிறதோ, 
அவன்‌ கொஞ்சம்‌ நேசிக்கிறான்‌. அவன்‌ அவளிடம்‌, உன்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டது என்றார்‌. லூக்கா 7:40-48 
எச்சரிக்கையாயிருங்கள்‌: உன்‌ சகோதரன்‌ உனக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தால்‌, அவனைக்‌ கடிந்துகொள்‌; அவர்‌ மனந்திரும்பினால்‌, 
அவரை மன்னியுங்கள்‌. ஒரு நாளில்‌ ஏழுமுறை உனக்கு விரோதமாக 
அவன்‌ அக்கிரமஞ்செய்து, ஒருநாளில்‌ ஏழுமுறை உன்னிடத்தில்‌ 
திரும்பி, நான்‌ மனந்திரும்புகிறேன்‌; நீ அவனை மன்னித்துவிடு. 
லூக்கா 17:3-4 

அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படி அவருடைய 
இரத்தத்தினாலே பாவமன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது; 
எபேசியர்‌ 1:7 


ஒருவரையொருவர்‌ பொறுத்துக்கொள்ளுங்கள்‌, ஒருவரையொருவர்‌ 
மன்னியுங்கள்‌, ஒருவருக்கு ஒருவருக்கு விரோதமாக சண்டை 
இருந்தால்‌, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, நீங்களும்‌ 
செய்யுங்கள்‌. கொலோசியர்‌ 3:13 

நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்களை 
மன்னித்து, எல்லா அநியாயங்களிலிருந்தும்‌ நம்மைச்‌ சுத்திகரிப்பதற்கு 
அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ உள்ளவராயிருக்கிறார்‌. 1 யோவான்‌ 1:9 
கர்த்தர்‌ இரக்கமும்‌ இரக்கமும்‌ நிறைந்தவர்‌, நீடிய பொறுமையுள்ளவர்‌, 
மிகவும்‌ இரக்கமுள்ளவர்‌, பாவங்களை மன்னித்து, துன்பக்‌ காலத்தில்‌ 
இரட்சிக்கிறார்‌. பிரசங்கி 2:11 

உன்‌ அயலான்‌ உனக்குச்‌ செய்த தீங்கை மன்னியும்‌. நீ 
ஜெபிக்கும்போது உன்‌ பாவங்களும்‌ மன்னிக்கப்படும்‌. ஒருவன்‌ 
மற்றவனுக்கு விரோதமாகப்‌ பகைத்துக்‌ கொண்டு, அவன்‌ கர்த்தரிடம்‌ 
மன்னிப்பு தேடுகிறானா? தன்னைப்‌ போன்ற ஒரு மனிதனுக்கு அவன்‌ 
இரக்கம்‌ காட்டுவதில்லை; பிரசங்கி 28:2-4 

...ஆண்டவரே, உமது மகத்தான நற்குணத்தின்படி, உமக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தவர்களுக்கு மனந்திரும்புதலையும்‌ 
மன்னிப்பையும்‌ வாக்களித்தீர்‌: உமது அளவற்ற இரக்கத்தால்‌, 
பாவிகள்‌ இரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு மனந்திரும்புதலை 
நியமித்திருக்கிறீர்‌... மனாசேயின்‌ ஜெபம்‌ 1: 1 

இதயத்திலிருந்து ஒருவரிலொருவர்‌ அன்புகூருங்கள்‌; ஒருவன்‌ 
உனக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌. அவனிடம்‌ சமாதானமாகப்‌ 
பேசு, உன்‌ உள்ளத்தில்‌ வஞ்சனை கொள்ளாதே; அவர்‌ மனந்திரும்பி 
ஒப்புக்கொண்டால்‌, அவரை மன்னியுங்கள்‌. மேலும்‌ அவன்‌ 
வெட்கமற்றவனாகவும்‌. அவனுடைய தவறை விடாப்பிடியாகவும்‌ 
இருந்தால்‌, அப்படியே அவனை மனப்பூர்வமாக மன்னித்து, 
பழிவாங்குதலை இறைவனிடம்‌ விட்டுவிடு. காட்‌ ஏற்பாடு 2:3, 8 


